﻿5. அவர்கள்தான் தம் இறைவன் காட்டிய நேர்வழியில் உள்யோர்; மேலும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள்.
-------------------------
முந்தைய வசனங்களில் குறிப்பிடப்பெற்ற மறைவானவற்றை நம்புதல், தொழுகையைக் கடைப்பிடித்தல், இறைவன் வழங்கிய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியைப் பிறருக்குத் தர்மம் செய்தல், இறைத்தூதருக்கு அருளப்பெற்ற வேதத்தை நம்புதல், மறுமை நாளை உறுதிகொள்ளல் ஆகிய பண்புகளைப் பெற்றவர்கள்தான் இறைவனின் ஒளி, விளக்கம், அகத்தெளிவு ஆகியவற்றில் உள்ளனர். மேலும், அவர்களே இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கண்டவர்கள் ஆவர்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: மேற்சொன்ன பண்புகளை உடையவர்தான் தங்களுடைய இறைவன் அளித்த வெளிச்சத்திலும், அவனிடமிருந்து தங்களுக்குக் கிடைத்த அறவழிமீது அசைக்க முடியாத நம்பிக்கையிலும் உள்ளவர்கள் ஆவர்.
மேலும், அவர்களே தாம் தேடிய நற்கதியை அடைந்தவர்கள்; அஞ்சிய தீங்கிலிருந்து தங்களைத் தற்காத்துக் கொண்டவர்கள் ஆவர்.
